GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


டு 


ந 


தமிம் 


அர 


சு 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


II 


வாய்ன 


மையே 


வெல்லும் 


No.253A ] 


சென்னை , வெள்ளிகிழமை , ஏப்ரல் 29 , 2022 
சித்திரை 16 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 


ந 


பகுதி IV- பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2022 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 29 ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு , 
நோக்கக் காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 

, 
பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் . 27/2022 
2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான 
மாநில ஆணையச் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . ( 1 ) இந்தச் சட்டம் 2022 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் குறுந்தலைப்பு மற்றும் 
பழங்குடியினருக்கான மாநில ஆணைய ( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . தொடக்கம் . 

( 2 ) இது , 2021 ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 13 ஆம் நாளன்று 
நடைமுறைக்கு வந்துவிட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 

2 . ( இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் என குறிப்பிடப்படுவதான ) 17 ஆம் பிரிவிற்கான 
2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான திருத்தம் . 
மாநில ஆணையச் சட்டத்தின் 17 ஆம் பிரிவில் ( 1 ) ஆம் உட்பிரிவிற்காக , 
பின்வரும் உட்பிரிவானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" ( 1 ) அரசானது இந்தச் சட்டத்தின் நோக்கங்கள் அனைத்தையும் 
அல்லது அவற்றில் எவற்றையும் நிறைவேற்றுவதற்காக , பின்தேதியிட்ட அல்லது 
முன்தேதியிட்ட விதிகளைச் செய்யலாம் . 
3. முதன்மைச் சட்டத்தில் , “ மதிப்பூதியம் மற்றும் படித்தொகைகள் ” சொற்றொடருக்கான 

" 
எனும் சொற்றொடருக்காக அவை காணப்படுகின்ற மூன்று இடங்களில் , மாற்றீடு . 
' ' ஊதியங்கள் மற்றும் படித்தொகைகள் " எனும் சொற்றொடர்களானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
17/2021 . 


DTP - Ex - IV - 1 ( 253A ) 


[ 
1 
] 


2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் காரண விளக்கவுரை . 


. 


2021 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையச் சட்டமானது 
( தமிழ்நாடு சட்டம் 17/2021 ) , தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில 
) 

ஆணையத்தின் 
தலைமையாளர் , துணைத்தலைமையாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு மதிப்பூதியம் மற்றும் படித்தொகைகள் வழங்க 
வகை செய்கிறது . இந்நிகழ்வில் , பிற ஆணையங்களைப் போன்றே , கூறப்பட்ட ஆணையத்தின் தலைமையாளர் , 
துணைத் தலைமையாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு , மதிப்பூதியம் மற்றும் படித்தொகைகள் வழங்குவதற்கு பதிலாக 
ஊதியங்கள் மற்றும் படித்தொகைகளை வழங்குவதென அரசானது தற்போது முடிவு செய்துள்ளது . எனவே , அரசானது 
கூறப்பட்ட தமிழ்நாடு சட்டம் 17 / 2021 - ஐ மேற்சொன்ன நோக்கத்திற்காக திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 

2. இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


என் . கயல்விழி செல்வராஜ் , 
ஆதிதிராவிடர் நலத் துறை அமைச்சர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


3 


. 


நிதி பற்றிய குறிப்பு . 
தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையச் சட்டமுன்வடிவின் 3 - ஆம் கூறானது , 
தலைமையாளர் , துணைத் தலைமையாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஊதியங்கள் மற்றும் படித்தொகைகளை வழங்க 
வகைசெய்கிறது . எனவே , இந்தச் சட்டமுன்வடிவானது இயற்றப்பட்டு மற்றும் செயற்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் போது , 
மாநில அரசின் தொகுநிதியத்திலிருந்து செலவு செய்ய நேரிடும் . முன்மொழியப்பட்ட சட்டத்தின் விளைவாக மாநில அரசின் 
தொகுநிதியத்திலிருந்து உள்ளாக நேரிடும் செலவினத்தை , இந்த நிலையில் , எந்த அளவிலான துல்லியத்துடனும் மதிப்பிட 
இயலாது . 


என் . கயல்விழி செல்வராஜ் , 
ஆதிதிராவிடர் நலத் துறை அமைச்சர் . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை , 
2022 ஏப்ரல் 29 . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


